பாகம்‌ -5 


பழைய ஏற்பாடு கற்றுத்தரும்‌ பிரதானமான 


ஆவிக்குரிய மற்றும்‌ குடும்ப 


வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌ 


8௮ ௦யியhe [தமிழ்‌] ஆடியோவிலும்‌ இதே வேத பாடங்கள்‌ இருக்கின்றன! 


அவைகள்‌ அனைத்தும்‌ இந்த பாடங்களுக்கு பொருந்தும்‌ வகையில்‌ 
வேதாகமத்திலுள்ள புஸ்தகங்களுக்கு - ஏற்ப 
இவைகளிலுள்ள பாகங்களுக்கு - ஏற்ப 
பக்கங்களுக்கும்‌ - ஏற்ப 
உங்கள்‌ வசதிக்கென்று செய்யப்பட்டிருக்கின்றன! 


“பைபிளைக்‌ கற்றுக்கொள்ளுவோம்‌”” - பாகம்‌-5 
(பழைய ஏற்பாடு கற்றுத்தரும்‌ பிரதானமான 
ஆவிக்குரிய மற்றும்‌ குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌) 


82 Youlube [தமிழ்‌] ஆடியோ வேத பாடங்களை நீங்கள்‌ கேட்க விரும்பினால்‌ 
வ்‌ கீழ்காணும்‌ பாகை பயன்படுத்தவும்‌: 


https://www.youtube.com/playlist?list=PL8ZKQeOJ-f2yR1fJTxs9iK3kOaiGt 090 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 1 - பழைய ஏற்பாடின்‌ “பிரதானமான ஆவிக்குரிய ஆலோசனை? - பக்கம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 5 - பகுதி 1 
பழைய ஏற்பாடு கற்றுத்‌ தரும்‌ “பிரதானமான ஆவிக்குரிய ஆலோசனை” 


“விசுவாசிகளின்‌ தனிப்பட்ட எழுப்புதலுக்காக”, பழைய ஏற்பாடு கற்றுத்‌ தரும்‌, 
“பிரதானமான ஆவிக்குரிய ஆலோசனை” என்ன? 


பாடம்‌- 1 


1. கர்த்தர்‌ எதைக்‌ குறித்தும்‌ பயப்படுகிறவரல்ல - ஏன்‌ - எல்லாவற்றையும்‌ 


9 


— 


படைத்தவரே அவர்‌ தான்‌. எனவே, அவருக்கு மேலாக யாரும்‌ கிடையாது. 
ஆகையால்‌ யாரும்‌ எழும்பி அவரைப்‌ பயம்‌ காட்டிவிட முடியவே முடியாது. 


ஆனால்‌ அவரே, ஒரு காரியத்தைக்‌ குறித்துப்‌ பயமடைந்து விடுகிறார்‌ என்று 
வேதம்‌ சொல்லுகிறது. அது என்ன காரியம்‌? - யாத்திராகமம்‌ 15:11 - அவர்‌ 
துதிகளில்‌ பயப்படத்தக்கவர்‌ என்று. 


அதற்கு அர்த்தம்‌ என்ன? - கர்த்தருடைய பிள்ளைகள்‌ யாராவது தம்மைத்‌ 
துதித்தபோது, அதினிமித்தம்‌, தாம்‌ அவர்களுக்குச்‌ செய்திருக்கவேண்டிய எந்த 
நன்மையையாவது, செய்யாமல்‌ விட்டு விட்டோமோ என்று தமக்குள்ளாகவே 
பயந்துகொள்ளுகிறவர்‌ அல்லது சங்கடப்படுகிறவர்‌ அல்லது வருத்தப்படுபவர்‌ 
என்பதே ஆகும்‌. அந்த அளவுக்குக்‌ கர்த்தர்‌ தம்மைத்‌ துதிப்பதற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறவர்‌. 


(1) கர்த்தர்‌ “எப்படிப்பட்டவராய்‌”” இருக்கிறார்‌ என்பதற்காக, 
நாம்‌ அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌! 


(1) கர்த்தர்‌ “சர்வஞானியாயிருப்பதற்காக?” அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மை உண்டாயிருக்கிற விதத்தைச்‌ சற்று நேரம்‌ நாம்‌ சிந்தித்துப்‌ பார்த்தாலே, 
அவர்‌ எவ்வளவு சர்வ ஞானம்‌ உள்ளவர்‌, என்பதை நாம்‌ விளங்கிக்கொள்ள முடியும்‌ 


மனிதன்‌ கம்ப்யூட்டர்களைக்‌ கண்டு பிடித்ததே, இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ தான்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ, சுமார்‌ ஆறாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பாகவே, சிறிய 
அளவில்‌ ஒரு கம்ப்யூட்டரைச்‌ செய்து, அதை ஆதாமூடைய தலைக்குள்‌, 
அவனுடைய மூளையாகப்‌ பொருத்தியிருந்தார்‌. 


1 


பக்கம்‌ 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 1 - பழைய ஏற்பாடின்‌ “பிரதானமான ஆவிக்குரிய ஆலோசனை” 


* அதே போல, மனிதன்‌ கறுப்பு வெள்ளைக்‌ கேமராக்களைக்‌ கண்டு பிடித்திருந்ததே 
பத்தொன்பதாவது நூற்றாண்டில்‌ தான்‌ - அடுத்த நூற்றாண்டில்‌ தான்‌ கலர்‌ 
வீடியோ கேமராக்களைக்‌ கண்டுபிடித்தான்‌. ஆனால்‌ கர்த்தரோ, அதே 
ஆறாயிரம்‌ வருடங்களுக்கு முன்பாகவே, சக்திவாய்ந்த இரண்டு கலர்‌ வீடியோ 
கேமராக்களைச்‌ சிறிய அளவில்‌ உண்டாக்கி, அவைகளை ஆதாமுடைய 


இரண்டு கண்களாகப்‌ பொருத்தியிருந்தார்‌. 


* அப்படியே மனிதன்‌ குடிதண்ணீரைச்‌ சுத்திகரிக்கும்‌ கருவியைக்‌ கண்டு 
பிடித்திருந்ததே, கடந்த நூற்றாண்டின்‌ கடைசியில்தான்‌. ஆனால்‌ கர்த்தரோ, 
ஆதாமுடைய இரத்தத்தைச்‌ சுத்திகரிக்கும்‌ இரண்டு கருவிகளைச்‌ சிறிய அளவில்‌ 
உண்டாக்கி, அவைகளை ஆதாமுடைய நுரையீரல்களாகப்‌ பொருத்தியிருந்தார்‌. 


* அதே மாதிரியே, ஆதாமின்‌ சரீரத்தில்‌ இருந்த ஒவ்வொரு அவயவத்தையும்‌, 
ஆறாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இந்த நவீன காலக்‌ கண்டு 
பிடிப்புகளுக்குச்‌ சமானமாக, சிறிய அளவில்‌ உண்டாக்கி, அவனுடைய 
சரீரத்துக்குள்‌ பொருத்தியிருந்தார்‌. 


* அதோடு, இத்தனை அவயவங்களையும்‌ ஞானமாய்ப்‌ படைத்து, ஆதாமுடைய 
சரீரத்துக்குள்‌ கர்த்தர்‌ பொருத்தியிருந்தாலும்‌, அவன்‌ ஒரே இடத்தில்‌ ஒரு 
பிண்டம்‌ போலக்‌ கிடந்து கொண்டிராதபடிக்கு, அந்த அவயவங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌, எப்பொழுதும்‌ தன்னோடேயே சுமந்து சென்றுகொள்ளும்‌ 
படிக்கு, இரண்டு கால்களையும்‌ படைத்து, அவனுக்குப்‌ பொருத்தியிருந்தார்‌. 


* மேலும்‌ ஆதாம்‌ ஒருவனோடு மனிதப்‌ படைப்பு நின்றுவிடாதபடிக்கு, அவனுக்குத்‌ 
துணையாக ஏவாள்‌ என்ற ஒரு பெண்ணையும்‌ உண்டாக்கி, அவர்கள்‌ 
இருவருக்குள்ளும்‌ இனப்பெருக்க அவயவங்களைப்‌ பொருத்தி, மனுக்குலம்‌ 
தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கச்‌ செய்தார்‌. 


கர்த்தர்‌ இப்படி சர்வ ஞானத்தோடு முதல்‌ மனிதனாகிய ஆதாமைப்‌ படைத்‌ 
திருந்ததால்‌ தான்‌, மனுக்குலமாகிய நாம்‌ ஒவ்வொருவருமே, பிறக்கும்போதே, 
இத்தனை அவயவங்களையும்‌, நமக்குள்ளும்‌ பெற்றுக்கொண்டு பிறக்கிறோம்‌. 


எனவே, கர்த்தர்‌ மனிதர்களாகிய நம்மை இப்படி “ஞானமாகப்‌” 
படைத்திருப்பதற்காக நாம்‌ அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 1 - பழைய ஏற்பாடின்‌ “பிரதானமான ஆவிக்குரிய ஆலோசனை?” - பக்கம்‌ |3 


பாடம்‌ - 2 


b) இரண்டாவதாக, கர்த்தர்‌ “சர்வ ஞானமுள்ளவர்‌” என்பதை நாம்‌ “எப்படி 
அறிந்துகொண்டு” அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌? 


மனிதனுக்குத்‌ தேவைப்படும்‌, உணவுப்‌ பொருள்களைப்‌ படைத்த போதும்‌, 
கர்த்தர்‌ தாம்‌ சர்வ ஞானமுள்ளவர்‌ என்பதை எப்படி வெளிப்படுதியிருக்கிறார்‌? - 
ஆதியாகம்‌ 1:11, சங்கீதம்‌ 104:24 - 


கர்த்தர்‌ தானியங்களைப்‌ படைத்தபோது, அவைகள்‌ எல்லாவற்றையுமே, 
நெல்லாகவே படைத்திருந்தாரா? - அல்ல - கோதுமை, சோளம்‌, பார்லி, 
கம்பு போன்ற பல தானியங்களாகவும்‌ அவைகளைப்‌ படைத்திருந்தார்‌. 


அதே போல காய்கறிச்செடிகளை படைத்தபோது, அவைகள்‌ எல்லாவற்றையுமே, 
கத்தரிக்காய்ச்‌ செடியாகவே படைத்திருந்தாரா? - அல்ல - வெண்டை, அவரை, 
புடலை போன்ற பல வகையான காய்கறிச்செடிகளையும்‌ சேர்த்தே படைத்திருந்தார்‌. 


அது மட்டுமா? பழ மரங்களைப்‌ படைத்தபோதும்‌, அவைகள்‌ அனைத்தையுமே, 
மா மரங்களாகவே படைத்திருந்தாரா? - அல்ல - பலா, கொய்யா, வாழை 
போன்ற மரங்களையும்‌, இன்னும்‌ பல கனிமரங்களையும்‌ சேர்த்தே, கர்த்தர்‌ 
படைத்திருந்தார்‌. 


அது மாத்திரமல்ல - ஆதியாகமம்‌ 1:21 - கர்த்தர்‌ மீனைப்படைத்த போதும்‌, 
ஒரே ஒரு ரகமாகப்‌ படைத்து விடவில்லை. பெரிய திமிங்கலம்‌, சுறா போன்ற 
மீன்களிலிருந்து சிறிய மத்தி மீன்‌ வரையும்‌, அவைகளையும்‌ பல ரகங்களாகவே 
படைத்திருந்தார்‌. 


அப்படியே பறவைகளைப்‌ படைத்த போதும்‌, அவைகள்‌ அனைத்தையுமே, 
காகங்களாக மாத்திரம்‌ படைத்து விடவில்லை. புறாக்கள்‌, மயில்கள்‌, 
பருந்துகளாகவும்‌ படைத்திருந்தார்‌. 


பக்கம்‌ 14 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 1 - பழைய ஏற்பாடின்‌ “பிரதானமான ஆவிக்குரிய ஆலோசனை” 


Cc 


ள்‌. 


அதே போல, நாட்டு மிருகங்களைப்‌ படைத்த போதும்‌, ஊரும்‌ பிராணிகளைப்‌ 
படைத்த போதும்‌, காட்டு மிருகங்களைப்‌ படைத்த போதும்‌, அவைகளைப்‌ பல 
ரகங்களாகவே, அவை அவைகளுடைய இனப்பெருக்க அவயவங்களோடே 
படைத்தார்‌. அப்படியே செடிகளையும்‌, மரங்களையும்‌ அவையவைகளின்‌ 
விதையோடேயே ஞானமாய்ப்‌ படைத்து, அவைகளும்‌ பூமியில்‌ பெருகிக்‌ 


கொண்டே இருக்கும்படியாகச்‌ செயல்பட்டார்‌. ஏன்‌? 


எனவே, மனிதர்களாகிய நம்மைச்‌ சுற்றிலும்‌ காணப்படும்‌ ஒவ்வொரு 
படைப்பையும்‌ நாம்‌ பார்க்கும்போது, கர்த்தர்‌ அவைகள்‌ ஒவ்வொன்றையுமே 


“ஞானமாய்ப்‌”  படைத்திருப்பதற்காக, சர்வ ஞானியான” அவரைத்‌ 


துதிக்கவேண்டும்‌. 


மூன்றாவதாக, “சர்வ ஞானியாக” இருக்கிற கர்த்தரை நாம்‌ “எதற்காகவு ம்‌” 
துதிக்கவேண்டும்‌??? 


சங்கீதம்‌ 139:1-4 - ஒரு மனிதனுக்கு, இன்னொரு மனிதனுடைய சிந்தனையிலே 
ஓடிக்கொண்டிருக்கும்‌ எல்லா எண்ணங்களையும்‌ அறிந்துகொள்ளவே முடியாது. 
கணவன்‌ மனைவி மத்தியிலும்‌ கூட, ஒருவர்‌ என்னென்ன காரியங்களைச்‌ 


சிந்திக்கிறார்‌ என்று அடுத்தவரால்‌ முழுவதுமாகக்‌ கண்டுபிடித்து விட முடியாது. 


ஆனால்‌ கர்த்தர்‌ எப்படிப்பட்டவர்‌? - கோடிக்கணக்கான மனிதர்களின்‌ 
உள்ளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கும்‌ ஒவ்வொரு சிந்தனைகளையுமே, அவர்‌ 
துல்லியமாக அவர்கள்‌ பேசும்‌ முன்பாகவே, அறிந்துகொள்ளக்‌ கூடியவர்‌. 


அப்படியே மனிதர்களுடைய நிகழ்கால சிந்தனைகளை மட்டும்‌ அல்ல, - கடந்த 
கால செயல்களையும்‌, வருங்கால எதிர்பார்ப்புகளையுமே, அறிந்திருக்கிறவர்‌ 
தான்‌, “சர்வ ஞானியாகிய? கர்த்தர்‌. 


எனவே, கர்த்தருடைய இந்தக்‌ கூரிய ஞானத்துக்காக பழைய ஏற்பாடின்‌ அந்த 
வசனங்களையெல்லாம்‌ எடுத்துச்‌ சொல்லிச்‌ சொல்லி, “சர்வ ஞானியான” 
கர்த்தரை, நாம்‌ மனதாரத்‌ துதித்துக்கொண்டே இருக்கவேண்டும்‌!!! 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 1 - பழைய ஏற்பாடின்‌ “பிரதானமான ஆவிக்குரிய ஆலோசனை?” - பக்கம்‌ |5 


பாடம்‌-3 


(4) இரண்டாவதாக, கர்த்தர்‌ எப்படிப்பட்டவராக இருப்பதற்காக நாம்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌? - 


கர்த்தர்‌ “சர்வ வல்லவராயிருப்பதற்காக””, நாம்‌ அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌! 


கர்த்தர்‌ இந்த அண்ட சராசரங்களையும்‌ எப்படிச்‌ சிருஷ்டித்திருந்தார்‌? 
- ஆதியாகமம்‌ 1:1-25 - தம்முடைய வார்த்தையினாலே தான்‌. 


கர்த்தர்‌ எதையுமே, ஒரு கொத்தனாரைப்‌ போலவோ, அல்லது ஒரு தச்சனைப்‌ 
போலவோ, ஒரு மரம்‌ வெட்டுபவனைப்போலவோ, நேரம்‌ செலவிட்டு, கடினமாக 
உழைத்து, உண்டாக்கவில்லை. 


அவர்‌ தம்முடைய இருதயத்தில்‌ ஒரு படைப்பு எப்படி இருக்கவேண்டும்‌ என்று 
நினைத்தாரோ, அவைகளை உண்டாகச்‌ சொன்னபோது, அவைகள்‌ அனைத்தும்‌, 
அவர்‌ அவைகள்‌ எப்படி எப்படியெல்லாம்‌ உண்டாகவேண்டும்‌ என்று 
நினைத்தாரோ, அப்படி அப்படியே உண்டாயின. 


ஒரு மனிதனால்‌ ஒரு சிறிய எறும்பைக்‌ கூடப்‌ படைக்க முடியுமா? முடியாது. 


ஆனால்‌ கர்த்தரோ, இந்த அண்ட சராசரங்களையும்‌, அவைகளில்‌ உள்ள 
ஒவ்வொன்றையும்‌, தம்முடைய  வார்த்தையினாலேயே படைத்த, சர்வ 
வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறார்‌. 


படைப்பிலே மாத்திரம்‌ அல்ல. பழைய ஏற்பாடின்‌ இன்னும்‌ பல இடங்களிலும்‌, 
கர்த்தர்‌ தாம்‌ சர்வவல்லவர்‌, என்பதை வெளிப்படுத்தியிருப்பதை நாம்‌ 
அறிகிறோம்‌. 


பக்கம்‌ 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 1 - பழைய ஏற்பாடின்‌ “பிரதானமான ஆவிக்குரிய ஆலோசனை” 


உதாரணமாக: 


உ 2 இராஜாக்கள்‌ 19:35 - கர்த்தருடைய தூதர்களில்‌ ஒரே ஒருவன்‌ மாத்திரம்‌, 
அசீரிய சேனையிலிருந்தவர்களில்‌ ஒரு இலட்சத்து எண்பத்தையாயிரம்‌ போர்‌ 
வீரர்களை, ஒரே நாள்‌ இரவில்‌ கொன்றுபோட முடிந்தது. 


கர்த்தர்‌ யார்‌? - அப்படிப்பட்ட ஆயிரம்‌ பதினாயிரம்‌ தூதர்களை வைத்து, 
நிர்வாகம்‌ செய்பவர்‌. எனவே, அந்த ஒரே ஒரு  தூதனைவிட, 


பல்லாயிரக்கணக்கான மடங்கு வல்லமையுள்ளவர்‌ தான்‌, நம்‌ கர்த்தர்‌. 


* யோபு 39:9-11 - மனிதர்களால்‌ காளைகளையே வேலை வாங்கி. நிலங்களை 
உழுதுகொள்ள முடியும்‌. ஆனால்‌ கர்த்தரோ, வீரியமுள்ள காண்டா 
மிருகத்தையுமே, அடக்கி வேலை வாங்கக்‌ கூடியவர்‌. 


* யோபு 38:35 - மனிதனால்‌ ஒரு மின்னலைப்‌ பார்க்கக்‌ கூட முடியாது. அவன்‌ 
உடனே பார்வையை இழந்து விடுவான்‌. அந்த மின்னல்‌ அவனைத்‌ தாக்கினால்‌, 
அதன்‌ சக்தியை அவனால்‌ தாங்கிக்‌ கொள்ளமுடியாது. அவன்‌ உடனே 
செத்துப்‌ போவான்‌. 


ஆனால்‌ கர்த்தரோ எப்படிப்பட்டவர்‌. பல மின்னல்களைத்‌ தம்மிடத்தில்‌ வரும்படி 
அழைத்து, அவைகள்‌ அவர்‌ பக்கத்தில்‌ வந்து நிற்பதைக்‌ கூட அறியாதவராக, 
அவைகளைவிட பல்லாயிரக்கணக்கான மடங்கு சக்தி உள்ளவராக நின்று 
கொண்டிருப்பவர்‌. 


இப்படிப்பட்ட “சர்வ வல்லமையுள்ள” கர்த்தரையும்‌, பழைய ஏற்பாடின்‌ இந்த 
வசனங்களையெல்லாம்‌, எடுத்துச்‌ சொல்லிச்‌ சொல்லி, அவரைத்‌ துதிக்க 
வேண்டும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 1 - பழைய ஏற்பாடின்‌ “பிரதானமான ஆவிக்குரிய ஆலோசனை?” - பக்கம்‌ |7 


(14) மூன்றாவதாக, கர்த்தர்‌ எப்படிப்பட்டவராயிருப்பதற்காக நாம்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌? 


கர்த்தர்‌ “சர்வ வியாபியாயிருப்பதற்காக”, நாம்‌ அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌! 


சங்கீதம்‌ 139:7-10 - மனிதனுக்கு சரீரம்‌ இருப்பதால்‌, அவன்‌ ஒரு நேரத்தில்‌ ஒரு 
இடத்தில்‌ மட்டுமே இருக்க முடியும்‌. 


ஆனால்‌ கர்த்தரோ ஆவியாக இருப்பதால்‌, ஒரே நேரத்தில்‌, அண்ட சராசரங்களில்‌ 
உள்ள அனைத்துக்‌ கிரகங்களிலும்‌ இருக்கக்கூடியவர்‌. சேர்ந்தாற்போல்‌ 
வானத்திலும்‌, பூமியிலும்‌, சமுத்திரத்தின்‌ கடையாந்தரங்களிலும்‌ இருப்பவர்‌. 


கர்த்தருடைய இந்த குணாதிசயத்தினாலேயே, மத்தேயு 28:20ன்படி, 
இயேசுவானவர்‌ நம்மோடு கூடவே இருக்கிறார்‌ என்ற வாக்குத்தத்தம்‌ உண்மை 
யானதாகிறது. - அவர்‌ நம்‌ ஒவ்வொருவரோடும்‌ தனிப்பட்ட முறையில்‌ கூடவே 
இருக்கமுடியும்‌ என்ற நிச்சயத்தையும்‌, இதன்‌ மூலம்‌ நாம்‌ பெற்றுக்கொள்ள முடிகிறது. 


அந்த நிச்சயமே, நாம்‌ கை விடப்பட்டவர்கள்‌ அல்ல, நம்மோடு கூட உறுதியாகவே 
கர்த்தர்‌ இருக்கிறார்‌, என்ற விசுவாசத்தை நமக்குள்ளாகத்‌ துவக்கி விடுகிறது. 


அடுத்து அப்படித்‌ துவக்கப்பட்ட விசுவாசத்தோடே, நம்மை விட்டு ஒரு விநாடி 
கூடப்‌ பிரியாமல்‌ நம்மோடேயே கூட இருக்கும்‌ கர்த்தர்‌, சர்வ ஞானியாகவும்‌ 
இருப்பதால்‌, நம்முடைய பிரச்சினைகளையெல்லாம்‌ அவரால்‌ தீர்க்கமுடியும்‌, 
என்ற அந்த விசுவாசத்தையும்‌, நமக்குள்ளாகத்‌ துவக்கி விடுகிறது. 


அதோடு, மூன்றாவதாக, நம்மோடு கூடவே இருக்கும்‌ கர்த்தர்‌, நம்மைப்பற்றிய 
எல்லாக்‌ காரியங்களையும்‌ அறிந்திருக்கிற கர்த்தர்‌, சர்வ வல்லமையுள்ள 
வராகவும்‌ இருப்பதால்‌, நமக்குத்‌ தேவையான எல்லாக்‌ காரியங்களையுமே, 
அவர்‌ நிறைவேற்றிக்கொடுக்க வல்லவராயுமிருக்கிறார்‌ என்ற அந்த 
விசுவாசத்தையும்‌ நமக்குள்ளாகத்‌ தூண்டிவிட்டு - நாம்‌ சாதாரண மனிதர்கள்‌ 
அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ விசேஷமானவர்கள்‌ என்ற அந்த 
நிச்சயத்தை நமக்குள்ளாக முடுக்கி விடுகிறது. 


எனவே, கர்த்தர்‌ “சர்வ வியாபியாயிருக்கிறார்‌”” என்ற அந்த சத்தியமே, நம்மை 
விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக நடத்தும்‌, முதற்படியாக இருக்கிறது. 


ஆகையால்‌, கர்த்தர்‌ “சர்வ வியாபியாயிருப்பதற்காக”, அதையும்‌ எடுத்துச்‌ 
சொல்லிச்‌ சொல்லி அவரைத்‌ துதித்துக்கொண்டே இருக்கவேண்டும்‌. 


பக்கம்‌ |g - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 1 - பழைய ஏற்பாடின்‌ “பிரதானமான ஆவிக்குரிய ஆலோசனை” 


பாடம்‌ - 4 


அடுத்து கர்த்தரை இ ன்னும்‌ எப்படி எப்படியெல்லாம்‌ துதிக்கலாம்‌ என்று 
கற்றுக்கொள்ளுவோம்‌. 


(2) கர்த்தருக்கு நம்‌ வேதாகமத்தில்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
“எபிரேயப்‌ பெயர்களைச்‌” சொல்லி நாம்‌ துதிக்கவெண்டும்‌. 


1. எபிரேயத்தில்‌ “ஏல்‌” என்றால்‌ தெய்வம்‌ என்று அர்த்தம்‌. அந்த எபிரேயப்‌ 
பெயரோடு, சில அடைமொழிப்‌ பெயர்களையும்‌ சேர்த்து, எபிரேய 
வேதாகமத்தில்‌ கர்த்தர்‌ அழைக்கப்படுகிறார்‌. 


ஒவ்வொரு எபிரேயப்‌ பெயரும்‌ கர்த்தருடைய ஒரு சிறப்பான தன்மையை 
வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. அவைகள்‌ என்னென்ன? 


1வதாக, ஏலோஹீம்‌ (ஏல்‌ ஓஹீம்‌) தேவன்‌ - சிருஷ்டிப்பின்‌ தேவன்‌ - திரித்துவ 
தெய்வம்‌ - ஆதியாகமம்‌ 1:1 

2வதாக, ஏல்‌ ஓலாம்‌ தேவன்‌ - நித்திய தேவன்‌ - துவக்கமும்‌ முடிவும்‌ இல்லாதவர்‌. 
3வதாக, ஏல்‌ எலியோன்‌ தேவன்‌ - உன்னதமான தேவன்‌ - ஆதியாகமம்‌ 14:18,19. 
4வதாக, ஏல்‌ ஷடாய்‌ தேவன்‌ - சர்வவல்லமையுள்ள தேவன்‌ - ஆதியாகமம்‌ 17:1 
வதாக, ஏல்‌ சாய்‌ தேவன்‌ - ஜீவனுள்ள தேவன்‌ - யோசுவா 3:10. 

6வதாக, ஏல்‌ ராச்சூம்‌ தேவன்‌ - உண்மையுள்ள தேவன்‌ - உபாகமம்‌ 7:9 
7வதாக, ஏல்‌ ட்சூர்‌ தேவன்‌ - கன்மலையாகிய கர்த்தர்‌ - ஏசாயா 44:8 


2. கர்த்தருடைய உண்மையான பெயர்‌ என்ன என்பதை அவர்‌ யாருக்குமே வெளிப்படுத்த 
வில்லை. மோசேக்குத்‌ தம்முடைய பெயரைக்‌ கர்த்தர்‌ வெளிப்படுத்தியபோது, 
அதை - யாத்திராகமம்‌ 3:14 - “இருக்கிறவராகவே இருக்கிறேன்‌” என்று கூறினார்‌. 
- அதாவது YHWH என்ற பெயர்‌. அதை யாராலும்‌ உச்சரிக்கவே முடியாது. 


எனவே அதைச்‌ சில துணை எழுத்துக்களுடன்‌ சேர்த்து, YAHWEH என்று 
எபிரேய மொழியில்‌, கர்த்தர்‌ அழைக்கப்படுகிறார்‌. அதோடு வேறு சில 
துணை எழுத்துக்களையும்‌ சேர்த்து அவர்‌ YEHOWAH என்றும்‌, எபிரேய மொழியில்‌ 
அழைக்கப்படுகிறார்‌. அது Jah என்று ஆங்கில வேதாகமத்திலே காணப்‌ 
படுகிறது. தமிழ்‌ வேதமாகமத்தில்‌ இது “யெகோவா” என்று காணப்படுகிறது. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 1 - பழைய ஏற்பாடின்‌ “பிரதானமான ஆவிக்குரிய ஆலோசனை?” - பக்கம்‌ | 9 


இந்த யெகோவா என்ற நாமத்தோடு, இன்னும்‌ சில காரணப்‌ பெயர்களையும்‌ 
இணைத்து, பல விதங்களிலும்‌, கர்த்தர்‌ எபிரேய மொழியில்‌ அழைக்கப்படுகிறார்‌. 
அவைகளில்‌ சில: 

1வதாக, யெகோவா அடோனாய்‌ - எஜமானாகிய தேவன்‌ - ஆதியாகமம்‌ 15:2. 
2வதாக, யெகோவா சபோயத்‌ - சேனைகளின்‌ கர்த்தர்‌ - 1 சாமுவேல்‌ 1:3. 
3வதாக, யெகோவா யீரே - தேவைகளைச்‌ சந்திக்கும்‌ தேவன்‌ - ஆதியாகமம்‌ 22:14. 
4வதாக, யெகோவா நிசி - வெற்றிக்கொடியாக இருக்கிற தேவன்‌ - யாத்திராகமம்‌ 17:15. 
சவதாக, யெகோவா ஷாலோம்‌ - சமாதான கர்த்தர்‌ - நியாயாதிபதிகள்‌ 6:24. 
6வதாக, யெகோவா ரோய்‌ - மேய்ப்பராகிய கர்த்தர்‌ - சங்கீதம்‌ 23:1. 

7வதாக, யெகோவா ரா..ப்பா - பரிகாரியாகிய கர்த்தர்‌ - யாத்திராகமம்‌ 15:26. 


எனவே, இந்த “எபிரேயப்‌ பெயர்களின்‌” அர்த்தங்களை உணர்ந்து, அவருடைய 
நாமத்தை உயர்த்தித்‌ துதித்துக்கொண்டேயேயும்‌ இருக்கவேண்டும்‌. 


(3) அடுத்ததாக, “கர்த்தருடைய தோற்றங்களை”, நம்‌ மனக்கண்கள்‌ 
முன்பாகக்‌ கொண்டுவந்தும்‌, நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மகிமையிலே “எப்படிக்‌ காணப்படுகிறார்‌”??? 

i. பிதாவாகிய தேவன்‌ - எசேக்கியேல்‌ 1:27. 

i. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து - தானியேல்‌ 10:5,6 மற்றும்‌ 7:13,14 

ரர்‌. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன்‌ - எசேக்கியேல்‌ 8:2.3 
எனவே மகிமையில்‌ “கர்த்தருடைய தோற்றங்களை” விவரித்தும்‌, நாம்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


இப்படி மேலே சொல்லப்பட்ட விதங்களிலும்‌, இன்னும்‌ பல விதங்களிலும்‌, நாம்‌ 
கர்த்தரைப்‌ பெயருக்காக அல்ல, உளமாற, மணிக்கணக்காகத்‌ துதித்துக்‌ 
கொண்டே இருக்கவேண்டும்‌. அப்பொழுது, நாம்‌ பல நன்மைகளையும்‌ 
கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுவது உறுதி. நாம்‌ சந்திக்கும்‌ பல 
பிரச்சனைகளான, வியாதிகள்‌, தரித்திரங்கள்‌, தோல்விகள்‌ போன்றவற்றிலிருந்து, 
ஒரு விடுதலையைப்‌ பெற்றுக்கொள்ளுவதும்‌ உறுதி. இதுவும்‌ செழிப்பின்‌ 
வாழ்க்கையின்‌ இன்னொரு இரகசியமாகும்‌. 


கர்த்தருக்குச்‌ சித்தமானால்‌, விசுவாசிகளின்‌ “தனிநபர்‌ எழுப்புதலுக்காக” பழைய 
ஏற்பாடு நமக்கு ஒட்டுமொத்தமாக, கற்றுத்தரும்‌, “குடும்ப வாழ்க்கைக்குரிய” 
ஆலோசனைகளின்‌ தொகுப்பை, அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து இரண்டாவது 
பகுதியாகக்‌ கற்றுக்கொள்ளத்‌ துவங்குவோம்‌. 


பக்கம்‌ |1 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 5 - பகுதி 2 


பழைய ஏற்பாடு கற்றுத்‌ தரும்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” 


பாடம்‌- 1 


1. விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌, முக்கியமான முடிவுகளை எடுக்கவேண்டியவர்‌ யார்‌? 


ஆதியாகமம்‌ 3:1-6 - ஏவாளை வஞ்சிக்க, சாத்தான்‌ ஏதேன்‌ தோட்டத்தில்‌ 
அவளோடு பேச்சுக்கொடுத்தபோது, ஏவாள்‌ என்ன செய்துவிட்டாள்‌? 


அவள்‌ ஆதாமைக்‌ கலந்து ஆலோசிக்காமல்‌, தேவன்‌ புசிக்கக்கூடாது என்று 
கூறியிருந்த அந்தக்‌ கனியைத்‌, தானாகவே பறித்துப்‌ புசித்துவிட்டாள்‌. 


ஒருவேளை, அவள்‌ ஆதாமோடு கலந்து பேசியிருந்திருப்பாளானால்‌, ஆதாம்‌, 
கர்த்தருடைய கட்டளையை மீறி அதைப்‌ புசிக்காதபடிக்குத்‌ தடுத்திருந்திருப்பான்‌. 


தங்கள்‌ மேலும்‌, முழு மனுக்குலத்தின்‌ மேலும்‌ வந்திருந்த சாபத்தை, அவர்கள்‌ 
தவிர்த்திருந்திருக்க முடியும்‌. 


எனவே இதன்‌ மூலம்‌ நாம்‌ கற்றுக்கொள்ளும்‌ பாடம்‌ என்ன? ஒரு விசுவாசியின்‌ 


குடும்பத்தில்‌, புருஷனும்‌ மனைவியும்‌ “கலந்து ஆலோசித்த” பின்பே, 
முக்கியமான முடிவுகளை எடுக்கவேண்டும்‌. 


2. விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌ உள்ள தகப்பனை எப்பொழுதெல்லாம்‌ 
கனப்படுத்தவேண்டும்‌? 


ஆதியாகமம்‌ 9:20-25 - நோவா அதிகமாக திராட்சரசம்‌ குடித்துவிட்டதினால்‌, 
வஸ்திரம்‌ விலகிப்‌ படுத்துக்கிடந்தபோது, அவன்‌ அப்படிச்‌ செய்ததைக்‌ கர்த்தர்‌ 
ஒரு பெரிய தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக, காம்‌, தன்‌ தகப்பனுடைய 
நிர்வாணத்தை, மூடாமல்‌ சென்றுவிட்டதையே, பெரிய தவறாகக்‌ கருதினார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” - பக்கம்‌ 2 


அதை நாம்‌ எப்படி அறிந்துகொள்ளுகிறோம்‌? - நோவா காமுக்குக்‌ கொடுத்த 
சாபத்தைக்‌, காமுடைய வாழ்க்கையில்‌, கர்த்தர்‌ நிறைவேறச்‌ செய்கிறார்‌. எனவே 
நாம்‌ இந்த சம்பவத்தின்‌ மூலம்‌ கற்றுக்கொள்ளுகிற பாடம்‌ என்ன? 


விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌ உள்ள ஒரு தகப்பன்‌, வயது 
முதிர்ந்ததினிமித்தமோ, கோபங்களினிமித்தமோ, சரீரத்திலிருந்த 
நோய்களினிமித்தமோ, அல்லது பெலவீனங்களினிமித்தமோ ஒருவேளை நிதானம்‌ 
தவறி இருப்பானானால்‌, அப்படிப்பட்ட நேரங்களிலும்‌, அந்தத்‌ தகப்பனை, 
குடும்பத்தில்‌ உள்ள எல்லாரும்‌ கனப்படுத்தவே வேண்டும்‌. 


ஒரு குடும்பத்தின்‌ தகப்பனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு விஷேஷமான ஸ்தானத்தை 
வேதம்‌ கொடுக்கிறது. 


3. விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌ வாக்குவாதங்கள்‌ இருக்கலாமா? 
- ஆதியாகமம்‌ 13:7,8 


ஆபிரகாமின்‌ மேய்ப்பருக்கும்‌, லோத்தின்‌ மேய்ப்பருக்கும்‌ ஒரு தகராறு ஏற்பட்ட 
பொழுது, ஆபிரகாம்‌ லோத்தைப்‌ பார்த்து என்ன சொன்னான்‌? - எனக்கும்‌ 


உனக்கும்‌ வாக்குவாதம்‌ வேண்டாம்‌ என்றே கூறினான்‌. 


விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌ ஏற்படும்‌ சிறு சிறு வாக்குவாதங்களே, பூதாகரமாக 
உருவெடுத்து, கசப்பு உணர்வுகள்‌, கருத்து வேறுபாடுகள்‌, போன்றவைகளை 
உண்டாக்கி, கடைசியில்‌ பிரிவினைகளையே ஏற்படுத்திவிடும்‌. 


இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள்‌, சகோதரர்கள்‌ மத்தியில்‌ மாத்திரம்‌ அல்ல. - 
கணவனுக்கும்‌, மனைவிக்கும்‌ இடையிலும்‌, பெற்றோர்களுக்கும்‌, 
பிள்ளைகளுக்கும்‌ மத்தியிலும்‌, மாமியார்‌ மருமகளுக்குள்ளும்‌ தோன்றி விட, 
விசுவாசக்‌ குடும்பங்களில்‌ உள்ள யாரும்‌ இடம்‌ கொடுத்துவிடக்‌ கூடாது. 


பக்கம்‌ 3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” 


குறிப்பாக, புதிதாகத்‌ திருமணமான தம்பதிகளின்‌ மத்தியிலே, திருமணமான 
முதல்‌ நாளிலேயே, வாக்குவாதம்‌ என்ற துன்பத்தின்‌ நுழைவு வாயிலை, 
நிரந்தரமாகப்‌ பூட்டுப்போட்டு பூட்டி விட வேண்டும்‌. ஒரு வாக்குவாதம்‌ 
தோன்றக்கூடிய சூழ்நிலைகள்‌ உருவாகுமானால்‌, அவைகள்‌ உருவாகும்‌ 
முன்பாகவோ, அல்லது மேலும்‌ தொடரும்‌ முன்பாகவோ, ஒருவருக்கொருவர்‌ 
விட்டுக்கொடுத்து விட வேண்டும்‌. 


அதுவே அவர்களுடைய திருமண வாழ்க்கை முழுவதும்‌, குடும்பத்திலே ஒரு 
நல்ல சமாதானத்தை அவர்களுக்குக்‌ கொண்டுவரும்‌. 


4. நமக்குத்‌ தீங்கு செய்தவர்களை நாம்‌ எப்படி நடத்தவேண்டும்‌? 


- ஆதியாகமம்‌ 50:21 - 


யாக்கோபின்‌ மரணத்துக்குப்‌ பின்பு, யோசேப்பு, தன்னுடைய சகோதரர்களைப்‌ 
பழிவாங்கியிருந்திருக்க முடியும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ தனக்குப்‌ பல 
கொடுமைகளைச்‌ செய்திருந்தபோதிலும்‌, யோசேப்பு அவர்களை மன்னித்து, 
அவர்களை ஆதரித்தான்‌. 


அப்படியே, நாமும்‌ மற்றவர்கள்‌ நமக்கு இழைத்து விட்ட தீங்குகளை மன்னித்து, 
அவர்களுக்கு ஒரு துன்பம்‌ நேரிடும்போது, அவர்களைப்‌ பழிவாங்கிவிடாமல்‌, 
மனதார உதவிகளைச்‌ செய்யவேண்டும்‌. 


திருமணமான பின்பும்‌, கணவன்‌ தனக்குத்‌ தீங்கு செய்திருந்த யாருக்காவது 
உதவிகள்‌ செய்ய விரும்பினால்‌, மனைவி அதைத்‌ தடை செய்யக்கூடாது. 


அதே போல, மனைவி தனக்குத்‌ தீங்கு செய்திருந்த யாருக்காவது, உதவிகள்‌ 
செய்ய விரும்பும்போது, கணவன்‌ அதைத்‌ தடை செய்துகொண்டிருக்கக்‌ கூடாது. 


லேவியராகமம்‌ 25:35,36 மற்றும்‌ சகரியா 7:9,10 வசனங்களும்‌ இதையே 
சொல்லுகின்றன. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” -பக்கம்‌ 14 


பாடம்‌ - 2 


5. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கூட பொய்க்‌ குற்றச்சாட்டுகளைச்‌ சந்திக்க 
வேண்டியதிருக்குமா?- ஆம்‌ - ஆதியாகமம்‌ 39:19,20 - 


யோசேப்பு ஒரு கர்த்தருடைய பிள்ளைதான்‌. ஆனால்‌ அவன்‌ மேலுமே, 
போத்திப்பாரின்‌ மனைவி, ஒரு பொய்க்குற்றச்‌ சாட்டைச்‌ சுமத்தினாள்‌. 
அதனுடைய விளைவு என்ன? - யோசேப்பு சிறைச்சாலையிலே போடப்பட்டான்‌. 


ஆனால்‌ அந்த நேரத்தில்‌, அந்தப்‌ பொய்க்குற்றச்சாட்டை யோசேப்பு எப்படிச்‌ 
சந்தித்தான்‌? 

கர்த்தரிடம்‌ தான்‌ ஒரு நிரபராதியாயிருந்தும்‌, இப்படிப்‌ பட்ட ஒரு தண்டனையை 
எனக்குக்‌ கிடைக்கச்‌ செய்துவிட்டீரே, என்று அவரிடம்‌ முறுமுறுத்தானா? - இல்லை. 


கர்த்தருடைய நேரத்துக்காகக்‌ காத்திருந்தான்‌. எனவே ராஜாவுக்கு அடுத்த 
ஸ்தானத்திலே அமர்த்தப்பட்டான்‌. அப்படி அவன்‌ உயர்த்தப்பட்ட பின்பு, போத்திப்‌ 
பாரையோ, அவனுடைய மனைவியையோ, யோசேப்பு பழிவாங்கினானா? - இல்லை. 


எனவே, நாமும்‌ ஒருவேளை, எந்த ஒரு அரசியல்வாதியினாலோ, அரசாங்க 
அதிகாரியினாலோ, அல்லது போலீஸ்‌ அதிகாரியினாலோ, பொய்யாகக்குற்றஞ்‌ 
சாட்டப்பட்டு விடலாம்‌. அப்பொழுது நாமும்‌ யோசேப்பைப்‌ போல்‌ 
பொறுமையாகக்‌ காத்திருக்கும்‌ போது, நாமும்‌ கர்த்தரால்‌ உயர்தப்படுவது உறுதி. 


6. கர்த்தருடைய பிள்ளைகள்‌, கருத்தடை ஆப்பரேசன்களைச்‌ செய்து 
கொள்ளலாமா? - கூடாது - உபாகமம்‌ 23:1 


கர்த்தருடைய ஒட்டுமொத்தத்‌ திட்டம்‌ என்ன? - வெளி 21:3 - கர்த்தர்‌ இந்த 
பூமியிலே வாழ்ந்து வருகிற மனிதர்களில்‌, தம்‌ மேலும்‌, மற்ற சக மனிதர்கள்‌ 
மேலும்‌ முழு அன்பையும்‌ காண்பிக்கிற ஒரு சிலரோடு, தாமும்‌ வானத்திலிருந்து 
இறங்கி வந்து, அவர்களோடு கோடிக்கணக்கான வருடங்கள்‌ வாழவே, 


மனுக்குலமாகிய நம்மைப்‌ படைத்திருக்கிறார்‌. 


அப்படி மனிதர்களோடு வந்து வாசம்‌ செய்ய விரும்புகிற கர்த்தருக்கு, நாம்‌ தான்‌ 
பிள்ளைகளைப்‌ பொற்றுத்‌ தர வேண்டும்‌. எந்த தூதர்களுமோ, மிருகங்களுமோ 
அல்ல. எனவே, அதைத்‌ தடைசெய்வோமானால்‌, நாம்‌ கர்த்தருடைய 
திட்டங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகக்‌ காணப்பட்டு, அவராலே 
தண்டிக்கப்பட்டு விடுவோம்‌. எனவே, விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌, எந்தக்‌ 
கருத்தடை அறுவை சிகிச்சைகளையும்‌, யாரும்‌ செய்துகொள்ளக்‌ கூடாது. 


பக்கம்‌ 15 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” 


அதே போல எந்த கருச்சிதைவுகளையும்‌, ஒரு விசுவாசியின்‌ குடும்பத்தில்‌ யாரும்‌ 


செய்து கொள்ளவும்‌ கூடாது. - ஏன்‌? 


சங்கீதம்‌ 139:14-16 - கர்த்தர்‌ ஒரு குழந்தையை உருவாக்குவதற்கு எப்படி 
எப்படியெல்லாம்‌ திட்டமிட்ட, அதை உண்டாக்குகிறார்‌ என்பதை இந்த 
வசனங்களில்‌ மூலம்‌ அறிந்துகொள்ளுகிறோம்‌. 


நாம்‌ கருச்சிதைவு செய்யும்‌ போது, அது நாம்‌ கர்த்தரை நோக்கி - “போதும்‌ 
கர்த்தாவே, நீர்‌ செய்து வருகிற இந்த வேலையை நிறுத்தி விடும்‌” என்று நாம்‌ 
அவருக்குக்‌ கட்டளை கொடுப்பதைப்போல்‌ ஆகிவிடும்‌. நாம்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தருக்கு மேலாக நம்மை உயர்த்திவிடக்‌ கூடாது. 


ஏற்கனவே, இவைகளை அறியாததால்‌, கர்ப்பத்தடை அறுவைசிகிச்சைகளையோ, 
அல்லது கர்ப்பச்சிதைவுகளையோ செய்துகொண்டவர்கள்‌, தாமதம்‌ செய்யாமல்‌, 
நான்‌ அறியாமையினால்‌ அப்படிச்‌ செய்துவிட்டேன்‌ கர்த்தாவே, என்று 
முறையிட்டு, கர்த்தருடைய மன்னிப்பைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. கர்த்தர்‌ 
நிச்சயமாகவே அவர்களை மன்னிப்பார்‌. 


இதே காரணத்துக்காகவே, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு போதும்‌ 
தற்கொலைச்‌ சிந்தனைகளே வந்துவிடக்கூடாது. அந்த சிந்தனைகளைத்‌ 
துண்டிவிடுகிறவன்‌ பிசாசானவனே. அவனை இயேசுவின்‌ நாமத்தில்‌ மேற்கொள்ளும்‌ 
போது, அந்த சிந்தனைகள்‌ ஓடிவிடும்‌. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை, 
இந்த உலக வாழ்க்கையோடு முடிவடைகிற ஒன்று அல்ல. தான்‌ நித்திய 
ஜீவனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவன்‌ என்ற உணர்வோடு இருக்கும்போது, 
தற்கொலைச்‌ சிந்தனைகளை ஒரு விசுவாசி எளிதாக மேற்கொள்ள முடியாது. 


7. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும்‌ கூட, பாலியல்‌ காரியங்களில்‌, எந்த சபலங்களும்‌ 
ஏற்படுமா? - ஏற்படும்‌ 


2 சாமுவேல்‌ 11:2 - தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தவன்‌ 
தான்‌. அவனுக்குப்‌ பல மனைவிகளும்‌ இருந்தார்கள்‌ தான்‌. ஆனாலும்‌, 
ஸ்நானம்‌ பண்ணிக்கொண்டிருந்த ஒரு பெண்ணைப்‌ பார்க்கவும்‌, சபலப்பட்டு, 
அவளோடு பாலியல்‌ உறவு கொண்டுவிட்டான்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” - பக்கம்‌ 6 


எனவே, விசுவாசக்‌ குடும்பங்கிலும்‌, இப்படிப்பட்ட சோதனைகள்‌ ஒருசிலருக்கு 
வரலாம்‌. அப்படிப்பட்ட துர்ச்சிந்தைகளிலிருந்து, நம்மைக்‌ காத்துக்‌ கொள்ளுவது 
எப்படி? - கணவனும்‌, மனைவியும்‌ பாலியல்‌ காரியங்களில்‌, ஒருவரையொருவர்‌ 
முழு திருப்தியோடு வைத்துக்‌ கொள்ளுவதின்‌ மூலமே, இப்படிப்பட்ட 
சபலங்களிலிருந்து தப்பிக்‌ கொள்ளலாம்‌. 


8. விசுவாசக்‌ குடும்பங்களில்‌, “பிள்ளைகளைப்‌” பற்றிய காரியங்கள்‌ என்ன? 


i. விசுவாசக்‌ குடும்பங்களில்‌ “எத்தனை பிள்ளைகளைப்‌” பெற்றுக்கொள்ள 
வெண்டும்‌? - நெகேமியா 9:23 - 


வானத்து நட்சத்திரங்களைப்‌ போல - “நாமிருவர்‌ நமக்கு ஏன்‌ இருவர்‌, அல்லது 
நாமிருவர்‌ நமக்கு ஏன்‌ ஒருவர்‌” போன்ற வாசகங்கள்‌ எல்லாம்‌, வேதத்துக்குப்‌ 
புறம்பானவைகள்‌. 


ஆனால்‌ சிலர்‌ கேட்கலாம்‌ - விலைவாசிகள்‌ உச்சக்கட்டத்தில்‌ இருக்கும்‌ இந்தக்‌ 
காலங்களில்‌, எப்படி நிறையப்‌ பிள்ளைகளை வசதியாக வளர்த்துக்‌ கொண்டு 


வாழ முடியும்‌ என்று. ஆனால்‌ வேதம்‌ என்ன சொல்லுகிறது? - சங்கீதம்‌ 127:4-6. 


நம்‌ பிள்ளைகள்‌ ஒவ்வொருவருமே, கர்த்தருடைய சொத்துக்கள்‌ தான்‌. அவர்கள்‌ 
நம்முடைய சொத்துக்கள்‌ அல்ல. பெற்றோராகிய நாம்‌ அவர்களை இந்த 
பூமியிலே கர்த்தருக்காக வளர்த்துக்கொடுக்கும்‌ உக்கிராணக்காரர்களே தவிர, 
எந்தப்‌ பெற்றோரும்‌, இது என்னுடைய சொத்து என்று அதன்மேல்‌ உரிமை 
பாராட்ட முடியாது. 

எனவே, தம்முடைய சொத்துக்களாகிய, நம்முடைய பிள்ளைகளுக்கு, என்னென்ன 


எவ்வெப்பொழுது தேவைப்படும்‌ என்பதைக்‌ கர்த்தர்‌ அறிவார்‌. அவர்‌ அவைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ தடையில்லாமல்‌ தருவார்‌. 


எனவே விசுவாசக்‌ குடும்பங்களில்‌ நிறையப்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுவதற்கு, நாம்‌ தயங்க வேண்டியதில்லை. 


பக்கம்‌ 17 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” 


பாடம்‌ - 3 


ii. விசுவாசக்‌ குடும்பங்களில்‌ “பிள்ளைகள்‌” எப்படி நடந்துகொள்ள வேண்டும்‌? 


2. பன்னிரெண்டு வயதுக்குக்‌ கீழானவர்கள்‌ 


சங்கீதம்‌ 128:3- பிள்ளைகள்‌ அனுதினமும்‌, தங்கள்‌ பெற்றோரைச்‌ சுற்றிப்‌ 
பந்தியமர்ந்து, அதாவது பெற்றோரோடு சேர்ந்தே, சாப்பிட வேண்டும்‌. 
இஷ்டத்துக்கு ஊர்‌ சுற்றிவிட்டு, கண்ட நேரத்திலும்‌ வீட்டுக்கு வந்து, தானாகவே 


மட்டும்‌ போட்டுச்‌ சாப்பிட்டுக்கொண்டு இருக்கச்‌ செய்யக்‌ கூடாது. 


அப்படி பெற்றோரோடு சாப்பிடும்‌ நேரங்களில்‌, ஒவ்வொருவரும்‌ அன்றைய 
தினத்தில்‌ யார்‌ யாரைச்‌ சந்தித்தார்கள்‌, என்னென்ன காரியங்களைச்‌ செய்தார்கள்‌, 
யார்‌ யாருக்கு உதவிகள்‌ செய்தார்கள்‌, போன்ற காரியங்களையே, 
ஒருவரோடொருவர்‌ பேசிக்கொண்டு, சந்தோஷமாகச்‌ சாப்பிட வேண்டும்‌. 


0. பன்னிரெண்டு வயதுக்கு மேலானவர்கள்‌ 


அவர்களுக்குத்‌ திருமணம்‌ ஆகும்வரை, அவர்கள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு, 
வீட்டு வேலைகளிலும்‌, வெளிவேலைகளிலும்‌ உதவி செய்யவேண்டும்‌. 


அவர்களுக்குத்‌ திருமணம்‌ ஆன பின்பு, அவர்கள்‌ தங்களுடைய முழுக்‌ 
குடும்பத்தையும்‌, வாராவாரமோ, அல்லது மாதமாதமோ, தங்களுடைய 
பெற்றோருடைய வீட்டுக்கு அழைத்து வந்து, ஒருவரோடொருவர்‌ சந்தோஷச்‌ 
செய்திகளைப்‌ பகிர்ந்துகொள்ள வேண்டும்‌. அப்பொழுது தான்‌ குடும்பக்‌ 
கட்டுகள்‌ அறுந்து போகாமலிருக்கும்‌. தகப்பனையும்‌ தாயையும்‌ கனம்‌ 
பண்ணுவதை நடைமுறை வாழ்க்கையில்‌ காண்பிப்பதாயுமிருக்கும்‌. 


ர்‌. பிள்ளைகளுக்காக “யார்‌ ஜெபிக்கவேண்டும்‌”? 


முதலாவதாக - 1 நாளாகமம்‌ 29:19 - தாவீது சாலொமோனுக்காக 
ஜெபித்தபடியே, தகப்பன்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவேண்டும்‌. 


இரண்டாவதாக - புலம்பல்‌ 2:19 - தாயும்‌, இரவு நேரங்களில்‌ கணவிழித்து, 
கண்ணீரோடு தங்கள்‌ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவேண்டும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” - பக்கம்‌ 8 


9. விசுவாசக்‌ குடும்பங்களில்‌ “மனைவிமாரைப்‌” பற்றிய காரியங்கள்‌ என்னென்ன? 


௮. மனைவி “எங்கே” இருக்கவேண்டும்‌? 
- சங்கீதம்‌ 128:3 
- உன்‌ வீட்டோரங்களில்‌ - அதாவது கணவனுடைய வீட்டில்‌. எனவே, தவிர்க்க 
முடியாத சூழ்நிலைகள்‌ இருந்தாலொழிய ஒரு மனைவி, ஒரு பள்ளியிலோ, 
அலுவலகத்திலோ, கல்லூரியிலோ, வேலைக்குச்‌ செல்லக்‌ கூடாது. 


திருமணமாகும்‌ வரைதான்‌, ஒரு பெண்‌ வேலைக்குச்‌ செல்லலாமே தவிர, 
திருமணத்துக்குப்‌ பின்பு அல்ல. அவள்‌ வீட்டிலேயே தான்‌ இருக்கவேண்டும்‌ 


b. மனைவி “எப்படி” இருக்கவேண்டும்‌? 


i. திரும்பவும்‌ சங்கீதம்‌ 128:3 - கனிதருபவளாக - அதாவது பிள்ளைகளைப்‌ 
பெற்றுத்‌ தருபவளாக, இருக்கவேண்டும்‌. 


1. இரண்டாவதாக, நீதிமொழிகள்‌ 14:1 - அவள்‌ புத்தியுள்ளவளாயுமிருக்க 
வேண்டும்‌ - அதாவது, ஒரு புத்தி சுவாதீனமில்லாத ஸ்திரீயைப்‌ போல, 
கணவன்‌ மேல்‌ அக்கறையில்லாதவளாயும்‌, தான்‌ எப்படி உடுத்தியிருக்கிறாள்‌ 
என்பதைப்பற்றி கவலைப்படாதவள்‌ போன்றவளாகவும்‌, இருக்கக்கூடாது. 


மாறாக, தன்‌ கணவனுடைய விருப்பங்களையும்‌, தேவைகளையும்‌ திருமணமான 
அன்றைக்கே அறிந்துகொண்டவளாய்‌, அவைகளை நிறைவேற்றிக்‌ கொடுப்பதற்கே 
தன்‌ வாழ்க்கையை அர்ப்பணித்தவளாய்‌ வாழ்ந்துவர வேண்டும்‌. 


அவளே புத்தியுள்ள ஒரு ஸ்திர்யாக இருந்து, அவளுடைய வீட்டைக்‌ 


கட்டுவாள்‌! 


அதாவது, தன்‌ கணவனுடைய குடும்பத்தின்‌ நற்பெயரைக்‌ காப்பாற்றுபவர்களாக 
வாழும்‌, அநேகம்‌ பின்‌ சந்ததிகள்‌ எழும்ப, உதவி செய்பவளாக இருப்பாள்‌. 


பக்கம்‌ | 9 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” 


ரீ. மனைவி, “தன்‌ மாமியாரோடுள்ள உறவில்‌” எப்படி நடந்து கொள்ளவேண்டும்‌? 
- ரூத்‌ 1:1, மற்றும்‌ 14,1618 வசனங்கள்‌ 


ரூத்‌ தன்னுடைய தாயாரை விட, தன்‌ மாமியாரையே அதிகமாக 
நேசித்தவளாயிருந்தாள்‌. 


நகோமி, ஒரு கட்டத்தில்‌ ரூத்தை அவளுடைய தாய்‌ வீட்டுக்குப்‌ போய்‌, 
அங்கேயே வாழ்ந்துகொள்ளச்‌ சொன்னபோது, அவள்‌ அதை மறுத்து, நான்‌ 
என்‌ வாழ்க்கையில்‌ துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதாயிருந்தாலும்‌, 
உம்மோடேயே வருவேன்‌ என்று அடம்பிடித்து, நகோமியோடேயே 
மோவாபிலிருந்து இஸ்ரவேல்‌ தேசத்துக்கு வந்து விட்டாள்‌. 


அது மட்டுமல்ல, நகோமிக்குச்‌ சாப்பிட தினந்தோறும்‌ கதிர்‌ பொறுக்கிக்‌ 
கொண்டு வந்து கொடுத்து, நகோமி சொன்ன ஒவ்வொரு ஆலோசனையின்‌ 


படியேயும்‌ செய்து, அவளைக்‌ கனப்படுத்தினாள்‌. 


எனவே, தாவீதும்‌, அவனைத்‌ தொடர்ந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமே, 
தன்னுடைய சந்ததியில்‌ வந்து பிறக்கத்தக்கதான பாக்கியத்தைப்‌ 


பெற்றுக்கொண்டாள்‌. 


ஆகையால்‌, தன்‌ மாமியாரின்‌ மேல்‌ அன்பு செலுத்தி, அவளுடைய 
வார்த்தைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து, அவளை  கனப்படுத்துகிற ஒவ்வொரு 
மருமகளுமே, கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. 


அதே போல ஒவ்வொரு மாமியாரும்‌, நகோமி, தன்‌ மருமகள்‌ ரூத்தின்‌ மேல்‌ 
மிகுதியான அன்பு செலுத்தி, அவளுக்கு நன்மையான காரியங்கள்‌ எதுவோ, 


அவைகளையே தங்கள்‌ மருமகளுக்கும்‌ செய்யவேண்டும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” - பக்கம்‌ 10 


பாடம்‌ - 4 


10. விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌ “விவாக ரத்துக்கள்‌”” நடைபெறலாமா? 
- கூடாது - மல்கியா 2:15,16. - அதைக்‌ கர்த்தர்‌ வெறுக்கிறார்‌. 


இந்தக்‌ குறிப்புக்கு உண்டான விளக்கங்களை, பல கிறிஸ்தவ ஆலோசகர்கள்‌ 
விரிவாகத்‌ தந்திருக்கின்றனர்‌ - அவைகளில்‌ சில - 


1. கணவனும்‌, மனைவியும்‌, “தங்களுடைய விருப்பங்களை அடுத்தவர்‌ மேல்‌ 
திணித்து”, அவைகளின்படி “நடக்க வற்புறுத்துவதால்‌ தான்‌”, அநேக 
விவாகரத்துக்கள்‌ நடக்கின்றன என்று அவர்கள்‌ சொல்லுகின்றனர்‌. 


கணவன்‌, மனைவி இருவருமே வெவ்வேறு பின்னணிகளில்‌ வளர்ந்து வந்தவர்கள்‌. 
எனவே திருமணம்‌ முடிந்தவுடனேயே அவர்களால்‌ அடுத்தவருடைய 
பின்னணிக்கு மாறிக்கொள்ள முடியாது. அதற்குக்‌ காலம்‌ செல்லும்‌. 


எனவே அதுவரையிலும்‌, கணவன்‌ மனைவி மத்தியில்‌ நடக்கும்‌ 
உரையாடல்களில்‌, ஒருவர்‌ உணர்ச்சிவசப்பட்டு கோபமடைவதைப்‌ போல்‌ 
தோன்றினால்‌, அடுத்தவர்‌ தாங்கள்‌ பேசிக்கொண்டிருக்கும்‌ அந்தக்‌ காரியத்தை 
விட்டு விட்டு, வேறு தலைப்புகளுக்கு, அந்த உரையாடலை மாற்றி 
விடவேண்டும்‌. எக்காரணத்தைக்‌ கொண்டும்‌, எந்த வாக்குவாதத்துக்கோ, 
கோபமான வார்த்தைகளுக்கோ, இடம்‌ கொடுத்துவிடக்கூடாது. 


குறிப்பாக - புதிய ஏற்பாடிலும்‌ - 1 பேதுரு 3:7 - கணவன்‌ தன்‌ மனைவியுடன்‌ 
விவேகத்தோடு வாழவேண்டும்‌ என்று வேதம்‌ கூறுவதால்‌, ஒரு கணவன்‌, தன்‌ 
மனைவியிடம்‌ எல்லை தாண்டி எதையும்‌ பேசிவிடக்‌ கூடாது. 


ஒருவர்‌ மேல்‌ ஒருவர்‌ வழக்குத்‌ தொடர்ந்து, நீதிமன்றங்களுக்குப்‌ போய்‌ 
விடவே கூடாது - 1 கொரிந்தியர்‌ 6:7 - ஒருவருக்கொருவர்‌ எல்லாக்‌ 
காரியங்களிலும்‌ விட்டுக்கொடுத்து, வாழ்ந்து வர வேண்டும்‌. 


பக்கம்‌ 111 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” 


11. கணவன்‌ - மனைவி பிரிந்து விடுவதற்கு, வேத ஆலோசகர்கள்‌ கூறும்‌ 
இரண்டாவது காரணம்‌ 


புதுமணத்‌ தம்பதியரின்‌ குடும்ப வாழ்க்கையிலே, அவர்களுடைய 
பெற்றோர்களின்‌ தலையீட்டாலும்‌, அநேக விவாகரத்துக்கள்‌ நடைபெறுவதாக, 
அந்த ஆலோசகர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளைக்‌ கொடுப்பதாக 
நினைத்துக்கொண்டு, கொடுக்கும்‌ அறிவுரைகளே, புது மணத்தம்பதியரின்‌ 
உள்ளங்களில்‌, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடுகிறது. ஒரு புது மணப்பெண்‌, 
கணவன்‌ சொல்லுகிறபடியா, அல்லது பெற்றோர்கள்‌ சொல்லுகிறபடியா, எப்படி 
நடந்துகொள்ளுவது என்பதைத்‌ தீர்மானிக்க முடியாதவளாய்ப்‌ பெரும்பாலும்‌ 
பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கே முதலிடம்‌ கொடுத்துவிடுவதின்‌ மூலம்‌, 
தங்கள்‌ கணவனின்‌ வெறுப்பைச்‌ சம்பாதித்து, தங்கள்‌ திருமண வாழ்க்கையை, 
நாசமாக்கிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. 


எனவே, ஒரு புது மணத்தம்பதியரின்‌ வாழ்க்கையிலே, அவர்களுடைய 
“பெற்றோர்கள்‌ தலையிடாமல்‌” இருந்தாலே பல விவாகரத்துக்களைத்‌ 
தவிர்க்கலாம்‌, என்று அந்த கிறிஸ்தவ ஆலோசகர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 


111. மூன்றாவதாக, அநேக விவாகரத்துக்களுக்கான இன்னொரு காரணம்‌ 
புது மணத்தம்பதியருக்கு, அவர்களுடைய நண்பர்கள்‌ கொடுக்கும்‌ “தவறான 
செய்திகள்‌”, என்றும்‌ அந்த ஆலோசகர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அவர்களுடைய நண்பர்கள்‌, இன்னொரு புதுமணத்‌ தம்பதியர்‌ வாழ்க்கையைச்‌ 
சுட்டிக்‌ காட்டி, அவர்களுடைய பணம்‌ சம்பாதிக்கும்‌ திறிமைகளையோ, பேச்சுத்‌ 
திறமைகளையோ, அழகையோ, பாராட்டிப்‌ பேசும்போது, தங்களுடைய 
வாழ்க்கையில்‌ அப்படிப்பட்ட துணைவர்‌ தனக்குக்‌ கிடைக்கவில்லையே என்ற 
சிந்தனைகளைத்‌ தூண்டிவிட்டு, அந்தத்‌ துணைவர்கள்‌ மேல்‌ நாளடைவில்‌ ஒரு 
வெறுப்பை ஏற்படுத்தி, திருமண முறிவு ஏற்படுகிறது என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எனவே, இப்படிப்பட்ட விவாகரத்துகளைத்‌ தவிர்ப்பது எப்படி? 


தன்னுடைய வாழ்க்கை முழுவதற்கும்‌, கர்த்தர்‌ தனக்குத்‌ தந்திருக்கும்‌ 
வாழ்க்கைத்‌ துணைவரே போதுமானவர்‌ என்ற உறுதியோடு, அப்படிப்‌ பேசுகிற 
நண்பர்களிடமிருந்து விலகி விடுவதே, அப்படிப்பட்ட விவாகரத்துக்களை 
ஒழிக்கும்‌ என்கிறார்கள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” - பக்கம்‌ 12 


பாடம்‌- 5 


17. அதோடு, “விவாகரத்துக்களை அடியோடு தவிர்ப்பதற்‌ கு” கொடுக்கும்‌ மற்ற 


ஆலோசனைகள்‌ என்னென்ன? 


8) புதிய ஏற்பாடு காலங்களில்‌ இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ ஒவ்வொருவருமே, 
ஆபிரகாமின்‌ சந்ததியாக இருக்கிறோம்‌. அந்த ஆபிரகாம்‌ தன்னுடைய 
மகனாகிய ஈசாக்குக்குத்‌ திருமணம்‌ முடிக்க, ஈசாக்கையே தனக்குப்‌ பிரியமான 
பெண்ணைத்‌ தெரிந்தெடுக்கச்‌ சொன்னானா? அல்ல. 


அவனே, எலியேசரை அனுப்பி ரெபேக்காளைத்‌ தெரிந்தெடுத்தான்‌ 

ஆதியாகமம்‌ 24:3-8. எதன்‌ அடிப்படையில்‌? - கானான்‌ தேசத்தில்‌ இருந்த 
ஒரு பெண்ணையும்‌ அல்ல, விக்கிரக வணக்கம்‌ செய்து வந்த தன்னுடைய 
உறவினர்கள்‌ வாழ்ந்து வந்த அந்த இடத்துக்கு, ஈசாக்கை அனுப்பியும்‌ அல்ல. 


காரணம்‌ என்ன? வரப்போகிற பெண்‌, ஈசாக்கைக்‌ கர்த்தரை விட்டுப்‌ பிரித்து, 
விக்கிரக வணக்கம்‌ செய்ய, அவனைத்‌ திசை திருப்பி விடத்‌ தூண்டிவிடுகிற 
ஒரு பெண்ணாக, அமைந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காகவே தான்‌. 


எனவே விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌ திருமணங்களை யார்‌ ஒழுங்கு செய்ய 
வேண்டும்‌. அந்தப்‌ பையனுடைய தகப்பனே. 


எதன்‌ அடிப்படையில்‌? - தன்‌ மகனைக்‌ கர்த்தரிடமிருந்து பிரித்துவிடாத ஒரு 
பெண்ணைக்‌ கண்டுபிடித்தே, திருமணத்தை ஒழுங்கு செய்யவேண்டும்‌. 
அப்பொழுது அந்தத்‌ திருமணம்‌ ஒருபோதும்‌ முறியாது. 


b) இப்படி வேத வழிநடத்துதலின்படி, பையனுடைய தகப்பனே இந்தக்‌ 
காரியத்தைச்‌ செய்யவேண்டுமாதலால்‌, அந்தத்‌ தகப்பன்‌ அதற்காக என்ன 
செய்யவேண்டும்‌ என்றும்‌ பல ஆலோசனைகளை அந்த ஆலோசகர்கள்‌ 
கூறுகின்றனர்‌. 


பக்கம்‌ 13 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” 


* விசுவாசக்‌ குடும்பங்களில்‌ உள்ள பெற்றோர்‌, தங்களுடைய பையனுக்கு 
பன்னிரெண்டு வயது ஆனதிலிருந்தே, கர்த்தர்‌ அவனுக்கு ஏற்ற ஒரு 
பெண்ணை, அவனுக்கு இருபத்தி நாலு வயது ஆகும்போது, தங்களுக்குக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌ என்று தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டே வர வேண்டும்‌ 
என்று கூறுகிறார்கள்‌. 


அந்தப்‌ பெண்ணைக்‌ கர்த்தர்‌ காண்பிக்கும்போது, அந்தப்‌ பெண்ணின்‌ 
நிறத்துக்கோ, உயரத்துக்கோ, குடும்ப அந்தஸ்துக்கோ முதலிடம்‌ கொடுத்து 


விடக்கூடாது. 


எ அதே போல பெண்பிள்ளைகள்‌ வைத்திருக்கிற பெற்றோரும்‌, அந்தப்‌ 
பெண்ணுக்கு பதினெட்டு முதல்‌ இருபது வயது ஆகும்போது, அவளைத்‌ 
திருமணம்‌ செய்து கொடுக்கக்‌ கூடிய ஒரு பையனைத்‌ தங்களுக்குக்‌ கர்த்தர்‌ 
அந்தக்‌ காலகட்டத்தில்‌ காண்பிக்கவேண்டும்‌ என்று, அந்தப்‌ பெண்ணுக்குப்‌ 
பத்து வயது ஆனதிலிருந்தே, ஜெபித்து வரவேண்டும்‌ என்றும்‌ கூறுகிறார்கள்‌. 


அதோடு, கர்த்தர்‌ தங்கள்‌ பெண்ணுக்குத்‌ திருமணம்‌ ஆன அந்த நாள்‌ முதல்‌, 
தன்‌ கணவனுக்கு முற்றலுமாகக்‌ கீழ்ப்படிகிற ஒரு பெண்ணாகவும்‌, தன்‌ 
கணவனுடைய  விருப்பங்களின்படியே, பரிபூரணமாக வாழ்ந்து வரும்‌ 
பக்குவத்தைக்‌ கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டவளாகவும்‌ வாழ அனுக்கிரகம்‌ 
செய்யவேண்டும்‌ என்றும்‌, அவளுக்கு பத்து வயது ஆனது முதலே, ஜெபிக்கத்‌ 
துவங்கி விடவேண்டும்‌ என்கிறார்கள்‌. 


* அதோடு, பெற்றோர்‌ தங்கள்‌ பையனுக்கு பன்னிரண்டு வயது ஆகும்‌ போதும்‌, 
தங்கள்‌ பெண்ணுக்கு பத்து வயது ஆகும்‌ போதும்‌, பாலியல்‌ காரியங்களில்‌ 
ஏற்படக்கூடிய ஆபத்துகளைப்‌ பற்றி, நாசூக்காகக்‌ கூறி அவர்களை மிரட்டி 
வைக்கவேண்டும்‌ என்றும்‌, 


தங்கள்‌ பையனுக்கு இருபத்து நான்கு வயது ஆகும்‌ வரையிலும்‌, அல்லது 
அவனுக்குத்‌ திருமணம்‌ ஆகும்‌ வரையிலும்‌, அவன்‌ எந்தப்‌ பெண்களோடும்‌ 
நெருங்கிப்‌ பழகக்‌ கூடாது என்றும்‌, தங்கள்‌ பெண்ணுக்கு பதினெட்டு வயது 
ஆகும்‌ வரையிலோ அல்லது அவளுடைய திருமணம்‌ முடியும்‌ வரையிலுமோ, 
அவள்‌ எந்த ஆனோடும்‌ நெருங்கிப்‌ பழகக்‌ கூடாது என்றும்‌, எச்சரித்து 
வைக்கவேண்டும்‌ என்றும்‌, அந்த ஆலோசகர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” - பக்கம்‌ 


பாடம்‌ -6 


முக்கியமாக, விசுவாசக்‌ குடும்பங்களில்‌ உள்ள பெண்‌ பிள்ளைகளுக்கு, 
திருமணத்துக்கு முன்பே, யாரோடும்‌ பாலுறவு கொண்டு விடுவதில்‌ உள்ள 
ஆபத்துக்களைப்‌ பற்றி, பெற்றோர்‌ நாசூக்காகப்‌ பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌ என்றும்‌, 


அவள்‌ ஒரு விசுவாசக்குடும்பத்தில்‌ உள்ள பெண்ணாக இருப்பதால்‌, அவள்‌ 
முதலாவது யாரோடு பாலுறவுகொள்ளுகிறாளோ. அவனையே, தன்னுடைய 


கணவனாக ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ அவன்‌ ஒருவேளை, 


12 ஒரு குடிகாரனாக இருக்கலாம்‌. 

11. போதைப்‌ பொருள்களை எடுப்பவனாக இருக்கலாம்‌. 

111. பல பெண்களோடு தொடர்பு உள்ளவனாக இருக்கலாம்‌. 

17. அவன்‌ எயிட்ஸ்‌ போன்ற பாலியல்‌ நோயைப்‌ பெற்றவனாக இருக்கலாம்‌. 

9. அவன்‌ ஒரு ரவுடி குடும்பததில்‌ உள்ளவனாக இருக்கலாம்‌. அவள்‌ அவனுடைய 
விருப்பங்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ கீழ்ப்படியவில்லையென்றால்‌, முரட்டுத்தனமாக, 
ஆசிட்‌ ஐ அவள்‌ முகத்தின்‌ மேல்‌ ஊற்றி விடக்கூடும்‌. 


குறிப்பாக, ஒரு பையனுடைய கவர்ச்சிகரமான தோற்றத்தைப்‌ பார்த்தோ, 
அவன்‌ தமாஷாகப்‌ பேசுகிற விதத்தைப்‌ பார்த்தோ, அவன்‌ கார்‌, பைக்களில்‌ 
எப்போதும்‌ செல்லுவதைப்‌ பார்த்தோ, அவள்‌ ஏமாந்து போய்விடக்கூடாது 
என்றும்‌ அவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

தன்னோடு பழகுகிற பையன்‌ இப்படிப்பட்டவர்களில்‌ ஒருவனைப்‌ போல்‌ 
உள்ளவனா என்பதை, அந்தப்‌ பெண்ணால்‌, தானாகவே, முன்பாகவே கண்டு 
கொள்ள முடியாது. காரணம்‌ அவளுக்கு உலக விவரம்‌ தெரியாது. 

எனவே விசுவாசக்‌ குடும்பங்களில்‌ உள்ள எந்தப்‌ பெண்ணுமே, தானாகவே, 
தன்னுடைய வாழ்க்கைத்‌ துணையைத்‌ தேடி, ஏமாந்து விடக்‌ கூடாது. 


அவளுக்கு ஏற்ற பையனைத்‌ தெரிவு செய்யும்‌ காரியத்தை, அவள்‌ தன்னுடைய 
பெற்றோர்களிடம்‌ விட்டு விடுவாளானால்‌, அவர்கள்‌ ஜெபத்துடன்‌, அந்தப்‌ 
பையன்‌ வேலை செய்யும்‌ இடம்‌, அவன்‌ செல்லும்‌ ஆலயம்‌, அவனுடைய 
பக்கத்து வீட்டுக்காரர்கள்‌ போன்றவர்களிடம்‌ விசாரித்து, அவனைத்‌ தெரிவு 
செய்வார்கள்‌. அப்பொழுது அந்தப்‌ பெண்ணுக்கு மேலே சொன்ன எந்த 
ஆபத்துகளும்‌ நேரிடாது. 


மேலும்‌, விசுவாசக்‌ குடும்பங்களில்‌ உள்ள பெண்கள்‌, எந்த ஆணும்‌ தன்னை 
இரண்டாவது முறையாகத்‌ திரும்பிப்‌ பார்க்குமளவுக்கு, அலங்கோலமாக ஆடை 
அணிந்தோ, தன்னை அலங்கரித்துக்கொண்டோ செல்லக்‌ கூடாது, என்றும்‌ 
அந்தப்‌ பெண்ணின்‌ பெற்றோர்‌ இதில்‌ கண்டிப்பாக இருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
அந்த பைபிள்‌ ஆலோசகர்கள்‌ கூறுகின்றனர்‌. இல்லையென்றால்‌ அதுவும்‌ 
அந்தப்‌ பெண்ணுக்கு ஆபத்துக்களைக்‌ கொண்டு வந்து விடும்‌. 


14 


பக்கம்‌ 15 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 5 - பகுதி 2 - பழைய ஏற்பாடின்‌ “குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள்‌” 


* ஆனால்‌, அந்தப்‌ பெண்ணுடைய திருமணம்‌ நிச்சயமானவுடனேயே, 
அவளுடைய பெற்றோர்கள்‌, அவளுக்குப்‌ பாலியல்‌ காரியங்களில்‌ உள்ள 
பயங்களைப்‌ போக்கி, கர்த்தருடைய பார்வையில்‌ அவைகள்‌ எவ்வளவு 
தேவையாயிருக்கின்றன என்று சொல்லி, அவளை உற்சாகப்படுத்த வேண்டும்‌. 


இப்படி பெற்றோர்கள்‌ தங்களுடைய பெண்‌ பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளைக்‌ 
கொடுக்கும்போது, அவர்கள்‌ பாலியல்‌ காரியங்களில்‌, தங்களுடைய 
சிநேகிதர்கள்‌ மூலம்‌ பள்ளியிலும்‌, கல்லூரியிலும்‌ பெற்றுக்கொள்ளக்கூடிய 
தவறான ஆலோசனைகளிலிருந்து பாதுக்காக்கப்படுவார்கள்‌. 


இதுவே, அவர்களுடைய திருமண வாழ்க்கையில்‌ பக்குவமடையச்‌ செய்து, 
எந்த விவாகரத்துக்குள்ளும்‌ அவர்கள்‌ சென்றுவிடாதபடிக்கு, அவர்களைக்‌ 
காத்துக்கொள்ளும்‌ என்றும்‌ கூறுகின்றனர்‌. 


எனவே, இந்த கிறிஸ்தவ ஆலோசகர்களின்‌ அறிவுரைப்படியும்‌ நடந்து, நம்‌ 
விசுவாசக்‌ குடும்பத்திலும்‌ நம்‌ பின்‌ சந்ததிகளிலும்‌, எந்த விவாகரத்துக்களும்‌ 
ஒருபோதும்‌ ஏற்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுவோம்‌. 


ஈ எனவே, இப்படி குடும்ப வாழ்க்கைக்குரிய பல நல்ல ஆலோசனைகளையும்‌, 
பழைய ஏற்பாடின்‌ பல சம்பவங்கள்‌ மூலம்‌ நாம்‌ கற்றுக்கொள்ளுகிறோம்‌. 
அவைகளோடு, வேத ஆலோசகர்களின்‌ அறிவுரையின்படியும்‌, நாம்‌ வாழ்ந்து 
வரும்போது, நம்‌ ஒவ்வொருவரையும்‌ கர்த்தருடைய வசனங்களின்படியே 
வாழ்ந்து வரச்‌ செய்து நம்மைத்‌ தனிப்பட்ட விதத்தில்‌ எழுப்புதலடையச்‌ 
செய்வதோடல்லாமல்‌, நம்‌ குடும்பங்களிலும்‌, ஆலயங்களிலும்‌, சமுதாயங்களிலுமே 
எழுப்புதலடையச்‌ செய்து நாம்‌ வாழ்ந்து வரும்‌ முழு தேசங்களையுமே 
எழுப்புதலடையச்‌ செய்கிறார்‌ 


இப்படி உலகத்திலுள்ள ஒவ்வொரு தேசத்தையுமே எழுப்புதலடையச்‌ 
செய்வதற்கே, கர்த்தர்‌ வேத புத்தகத்தை நம்முடைய கைகளில்‌ எழுதித்‌ தந்து, 
ஆவியானவர்‌ மூலம்‌, இந்த வேத பாடங்களைக்‌ கடந்த இரண்டரை 
மாதங்களாக நமக்குப்‌ போதித்திருக்கிறார்‌. 


எனவே, நாம்‌ இந்தப்‌ போதனைகளின்படியே வாழ்ந்து வந்து, அவருடைய 
நாமத்தை மகிமைப்படுத்துவோம்‌! ஆமென்‌, ஆமென!!!. 


தொடர்ந்து, புதிய ஏற்பாடின்‌ புத்தகங்களையும்‌ நாம்‌ கருத்தோடு 
கற்றுக்கொள்ளத்‌ துவங்குவோம்‌. 


